11. கீறிஸ்துவீன்‌ மனு அவதாரம்‌ 
1. மனிதனாய்‌ வந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்‌. 


அன்றியும்‌, தேவபக்திக்குரிய இரகசியமானது யாவரும்‌ ஒப்புக்கொள்ளுகிறபடியே 
மகாமேன்மையுள்ளது. தேவன்‌ மாம்சத்திலே வெளிப்பட்டார்‌, ஆவியிலே நீதியுள்ளவரென்று 
விளங்கப்பட்டார்‌, தேவதூதர்களால்‌ காணப்பட்டார்‌, புறஜாதிகளிடத்தில்‌ பிரசங்கிக்கப்பட்டார்‌, 
உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார்‌, மகிமையிலே ஏறெடுத்துக்கொள்ளப்பட்டார்‌. (1 தீமோ 3:16) 
நூற்றுக்கு அதிபதியும்‌, அவனோடேகூட இயேசுவைக்‌ காவல்காத்திருந்தவர்களும்‌, 
பூமியதிர்ச்சியையும்‌ சம்பவித்த காரியங்களையும்‌ கண்டு, மிகவும்‌ பயந்து: மெய்யாகவே இவர்‌ 
தேவனுடைய குமாரன்‌ என்றார்கள்‌. (மத்‌ 27:54.) 
அவர்‌ பெரியவராயிருப்பார்‌, உனனதமானவருடைய குமாரன்‌ என்னப்படுவார்‌; கர்த்தராகிய 
தேவன்‌ அவருடைய பிதாவாகிய தாவீதின்‌ சிங்காசனத்தை அவருக்குக்‌ கொடுப்பார்‌. 
(லூக்கா 1:32) 
தேவன்‌ ஒருவரே, தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ மத்தியஸ்தரும்‌ ஒருவரே. 
எல்லாரையும்‌ மீட்கும்பொருளாகத்‌ தம்மை ஓப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து 
இயேசு அவரே; இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில்‌ விளங்கிவருகிறது. (1 தீமோ 2:5,6) 
ஆதலால்‌, பிள்ளைகள்‌ மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ உடையவர்களாயிருக்க, அவரும்‌ 
அவாகளைப்போல மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ உடையவரானார்‌; மரணத்துக்கு 
அதிகாரியாகிய பிசாசானவனைத்‌ தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்‌, 
ஜீவகாலமெல்லாம்‌ மரணபயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள்‌ யாவரையும்‌ 
விடுதலைபண்ணும்படிக்கும்‌ அப்படியானார்‌. (எபி 2:14,15) 
மாம்சத்தில்‌ வந்த இயேசுகுறிஸ்துவை அறிக்கைபண்ணாத அநேக வஞ்சகர்‌ உலகத்திலே 
தோன்றியிருக்கிறார்கள்‌;  இப்படிப்பட்டவனே வஞ்சகனும்‌  அந்திக்கிறிஸ்துவுமாயிருக்கிறான்‌. 
(2 யோவா 7) 

குறிப்பு :- “கிறிஸ்துவின்‌ மனுஅவதாரம்‌ என்பது அவர்‌ உலகத்தில்‌ மனீதனாய 
வெளிப்பட்டது”. 


1.1. கிறிஸ்துவின்‌ வருக பழைய ஏற்பாட்டில்‌ முன்னறிவிக்கப்பட்டது. 


ஆதலால்‌ ஆண்டவர்‌ தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தைக்‌ கொடுப்பார்‌; இதோ, ஒரு 
கன்னிகை கர்ப்பவதியாகி ஓரு குமாரனைப்‌ பெறுவாள்‌, அவருக்கு இம்மானுவேல்‌ என்று 
பேரிடுவாள்‌. (ஏசாயா 7:14) 


நமக்கு ஒரு பாலகன்‌ பிறந்தார்‌; நமக்கு ஒரு குமாரன்‌ கொடுக்கப்பட்டார்‌; கர்த்தத்துவம்‌ அவர்‌ 
தோளின்மேலிருக்கும்‌; அவர்‌ நாமம்‌ அதிசயமானவர்‌, ஆலோசனைக்கர்த்தா, வல்லமையுள்ள 
தேவன்‌, நித்திய பிதா, சமாதானப்பிரபு என்னப்படும்‌. (ஏசாயா 9:6 

உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்னைப்போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன்‌ நடுவே உள்‌ 
சகோதரரிலிருந்து எமும்பப்பண்ணுவார்‌; அவருக்குச்‌ செவிகொடுப்பீர்களாக. (உபா 18:15) 


1.2. சரித்திரத்தில்‌ நமது ஆளர்டவருடைய பிறப்பானது, மற்ற எல்லாருடைய பிறப்பிலிருந்தும்‌ தனித்துன்மைவாய்ந்தது. 


1.2 (1) அவர்‌ பரிசுத்தஆவியினால உற்பவமானவர்‌. 


தேவதூதன்‌ அவளுக்குப்‌ பிரதியுத்தரமாக: பரிசுத்தஆ வி உன்மேல்‌ வரும்‌; 
உன்னதமானவருடைய பலம்‌ உன்மேல்‌ நழலிழிம்‌ ஆதலால்‌ உன்னிடத்தில்‌ பிறக்கும்‌ 
பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன்‌ என்னப்படும்‌. (லூக்கா 1:35) 


1.2. (2) அவர்‌ கன்னியினிடத்தில்‌ பிறந்தவர்‌. 


அவன்‌: இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌; அவருக்கு 
இம்மானுவேல்‌ என்று பேரிடூுவார்கள்‌ என்று சொன்னான்‌. இம்மானுவேல்‌ என்பதற்குத்‌ தேவன்‌ 
நம்மோடிருக்கிறார்‌ என்று அர்த்தமாம்‌. (மத்‌ 1:23) 


1.2. (3) அவர்‌ ஆவி, ஆத்துமா, சர்ரத்றதை ௨ டய மெய்யான மனிதர்‌. 


ஆகையால்‌ அவர்‌ உலகத்தில்‌ பிரவேசிக்கும்போது: பலியையும்‌ காணிக்கையையும்‌ நீர்‌ 
விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம்பண்ணரனீர்‌; (எபி 10:5) 


அப்பொழுது, அவர்‌: என்‌ ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கங்கொணடிருக்கிறது; நீங்கள்‌ 
இங்கே தங்கி, என்னோடேகூட விழித்திருங்கள்‌ என்று சொல்லி, (மத்‌ 26:38) 


இயேசு: பிதாவே, உம்முடைய கைகளில்‌ என்‌ ஆவியை ஓப்புவிக்கிறன்‌ என்று மகா 
சத்தமாய்க்‌ கூப்பிட்டுச்‌ சொன்னார்‌; இப்படிச்‌ சொல்லி, ஜீவனை விட்டார்‌. (லூக்கா 23:46) 


ஆனாலும்‌ மீறுதலின்‌ பலன்‌ கிருபை வரத்தின்‌ பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில்‌, 
ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர்‌ மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும்‌ இயேசுகிறிஸ்து 
என்னும்‌ ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும்‌ ஈவும்‌ அநேகர்மேல்‌ அதிகமாய்ப்‌ 
பெருகியிருக்கிறது. 


அன்றியும்‌ ஒரே மனுஷனுடைய கழ்ப்ப ழயாமையினாலே அநேகர்‌ பாவிகளாக்கப்‌ பட்டதுபோல, 
ஒருவருடைய கழ்ப்பழதவினாலே அநேகர்‌ ந்திமான்௧ளாக்கப்படுவார்கள்‌. 
(ரோமர்‌ 5:12,14,15,18,19) 
பின்னும்‌ அவர்‌ அவனை நோக்கி: வானம்‌ திறந்திருக்கிறதையும்‌, தேவதூதர்கள்‌ 
மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும்‌ இறங்குகிறதையும்‌ நீங்கள்‌ இதுமுதல்‌ காண்பீர்கள்‌ 
என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. (யோவான்‌ 1:51) 
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின்‌ விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே 
மீட்கப்பட்டீர்களென்று அறிந்திருக்கிறீர்களே. (1பேதுரு 1:19) 
அவர்‌ பாவஞ்செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவுமில்லை. (1பேதுரு 
2:22) 

குறிப்பு - இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன்‌, அவர்‌ அதிசயமாக ஒரு கன்னியின்‌ 
மூலமாக மனிதனாக உலகத்தில்‌ பிறந்தார்‌ என்பதே கிறிஸ்தவ விசுவாசத்தின்‌ அடிப்படை 
சத்தியம்‌. இவர்‌ இப்படிப்‌ பிறந்ததினால்‌, ஆதாமின்‌ பாவத்தைப்‌ பெற்றுக்கொள்ளவில்லை. 
பாவமில்லாதவராய்‌ அவர்‌ வாழ்ந்த வாழ்வும்‌, சரீர உயிர்த்தெழுதலும்‌ இந்த சத்தியங்களை 
உறுதிப்படுத்துகின்றன. 


2. இ£யசு கீவனுள்ள தேவனுடைய ஒூர 8பறான குமாரன்‌. 


தேவனை ஒருவனும்‌ ஒருக்காலும்‌ கண்டதில்லை, பிதாவின்‌ மழயிலிருக்கிற ஒரேபேறோன 
குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்‌. 

அந்தப்படியே நான்‌ கண்டு, இவரே தேவனுடைய குமாரன்‌ என்று சாட்சி கொடுத்துவருகிறேன்‌ 
என்றான்‌. 

அதற்கு நாத்தான்வேல்‌: ரபீ, நீர்‌ தேவனுடைய குமாரன்‌, நர்‌ இஸ்ரவேலின்‌ ராஜா என்றான்‌. 
(யோவான்‌ 1:18,34,49) 

சீமோன்‌ பேதுரு பிரதியுத்தரமாக: நர்‌ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கீறிஸ்து 
என்றான்‌. (மத்தே 16:16) 


அப்பொழுது, படவில்‌ உள்ளவர்கள்‌ வந்து: மெய்யாகவே நீர்‌ தேவனுடைய குமாரன்‌ என்று 
சொல்லி, அவரைப்‌ பணிந்துகொண்டார்கள்‌. (மத்‌ 14:33) 


தேவன்‌, தம்முடைய ஒரேபேறோன குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ 
கெட்டுப்போகாமல்‌ நித்தியஜீவனை அடையும்பழக்கு, அவரைத்‌ தந்தருளி, இவ்வளவாய்‌ 
உலகத்தில்‌ அன்புகூர்ந்தார்‌. 

உலகத்தை ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கும்படி தேவன்‌ தம்முடைய குமாரனை உலகத்தில்‌ 
அனுப்பாமல்‌, அவராலே உலகம்‌ இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்‌. 


அவரை விசுவாசிக்கிறவன்‌ ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்படான்‌; விசுவாசியாதவனோ, 
தேவனுடைய ஒரேபேறோன குமாரனுடைய நாமத்தில்‌ விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால்‌, 
அவன்‌ ஆக்கினைத்‌ தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. (யோவா 3:16-18) 

தம்முடைய ஒரேபேறோன குமாரனாலே நாம்‌ பிழைக்கும்பழக்குத்‌ தேவன்‌ அவரை 
இவ்வுலகத்திலே அனுப்பினதினால்‌ தேவன்‌ நம்மேல்‌ வைத்த அன்பு வெளிப்பட்டது. 
(1 யோவான்‌ 4:9) 

நூற்றுக்கு அதிபதியும்‌, அவனோடேகூட இயேசுவைக்‌ காவல்காத்திருந்தவர்களும்‌, 
பூமியதிர்ச்சியையும்‌ சம்பவித்த காரியங்களையும்‌ கண்டு, மிகவும்‌ பயந்து: மெய்யாகவே இவர்‌ 
தேவனுடைய குமாரன்‌ எணறார்கள்‌. (மத்‌ 27:54) 

பாவஞ்செய்கிறவன்‌ பிசாசினாலுண்டாயிருக்கிறான்‌; ஏனெனில்‌ பிசாசானவன்‌ ஆதிமுதல்‌ 
பாவஞ்செய்கிறான்‌; பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன்‌ 
வெளிப்பட்டார்‌. (1 யோவான்‌ 3:8) 

மாம்சத்தின்படி தாவீதின்‌ சந்ததியில்‌ பிறந்தவரும்‌, பரிசுத்தமழுள்ள ஆவியின்படி தேவனுடைய 
சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய்ரூபிக்கப்பட்ட 
தேவகுமாரனுமாயிருக்கிறார்‌. (ரோமர்‌ 1:5) 

அவர்‌ அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும்‌, சர்வ சிருஷ்டிக்கும்‌ முந்தின பேறுமானவர்‌. 
(கொலோ 1:15) 


3. கிறிஸ்துவுக்குரிய தெய்வத்துவ ஸ்தானங்கள்‌. 

3.1 பிதாவாகிய தவன்‌ குமாரனை 8தவரினன்று கூறுகிறார்‌. 

குமாரனை நோக்கி: தேவனே, உம்முடைய சிங்காசனம்‌ என்றென்றைக்குமுள்ளது, 
உம்முடைய ராஜ்யத்தின்‌ செங்கோல்‌ நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. (எபி 1:8) 


அப்பொழுது ஒரு மேகம்‌ அவர்கள்‌ மேல்‌ நிழலிட்டது: இவர்‌ என்னுடைய (ேசகு.மாரன்‌, 
இவருக்குச்‌ செவிகொடுங்கள்‌ என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம்‌ உண்டாயிற்று. 
(மாற்கு 9:7) 

அன்றியும்‌, வானத்திலிருந்து ஒரு சத்தம்‌ உண்டாகி: இவர்‌ என்னுடைய நேசகுமாரன்‌, இவரில்‌ 
பிரியமாயிருக்கிறேன்‌ என்று உரைத்தது. (மத்‌ 3:17) 


3.2. மரிதர்கள்‌ அவனர துவினன்று அமைக்கும்போது அவர்களுடைய ஆராதனையை அவர்‌ தநுக்கவில்லல. 
தோமா அவருக்குப்‌ பிரதியுத்தரமாக: எண்‌ ஆண்டவரே! எண்‌ தேவனை! என்றான்‌. 
(யோவான்‌ 20:28) 

இயேசுவே, தாவீதின்‌ குமாரனை, எனக்கு இரங்கும்‌ என்று கூப்பிட்டான்‌.(லூக்கா 18:37) 


முன்நடப்பாரும்‌ பின்நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள்‌: தாவீதின்‌ குமாரனுக்கு ஓசன்னா! 
கர்த்தரின்‌ நாமத்தினாலே வருகிறவர்‌ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌, உன்னதத்திலே ஓசன்னா என்று 
சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்‌. (மத்‌ 21:9) 


அவர்களில்‌ ஒருவன்‌ தான்‌ ஆரோக்கியமானதைக்‌ கண்டு, திரும்பிவந்து, உரத்த சத்தத்தோடே 
தேவனை மகிமைப்படுத்தி, 


அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து, அவருக்கு ஸ்தோத்திரஞ்செலுத்தினான்‌; 
அவன்‌ சமாரியனாயிருந்தான்‌.(லூக்‌ 17:15,16) 


3.3. அவர்‌ தம்மைத்தாமே 8தவெொள்று பிரகடனப்படூத்தினார்‌. 

நானும்‌ பிதாவும்‌ ஒன்றாயிருக்கிறோம்‌ என்றார்‌. 

யூதர்கள்‌ அவருக்குப்‌ பிரதியுத்தரமாக:  நற்கிரியையினிமித்தம்‌ நாங்கள்‌ உன்மேல்‌ 
கல்லெறிகிறதில்லை; நீ மனுஷனாயிருக்க, உன்னைத்‌ தேவன்‌ என்று சொல்லி, இவ்விதமாகத்‌ 
தேவதூஷணஞ்சொல்லுகிறபடியினால்‌ உன்மேல்‌ கல்லெறிகிறோம்‌ என்றார்கள்‌. 


இயேசு அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக: தேவர்களாயிருக்குறீர்கள்‌ என்று நான்‌ சொன்னேன்‌ 
என்பதாய்‌ உங்கள்‌ வேதத்தில்‌ எழுதியிருக்கவில்லையா? 


கேவவசனத்தைப்‌ பெற்றுக்கொண்டவர்களைத்‌ தேவர்கள்‌ என்று அவர்‌ சொல்லியிருக்க, 
வேதவாக்கியமும்‌ தவறாததாயிருக்க, 

பிதாவினால்‌ பரிசுத்தமாக்கப்பட்டும்‌, உலகத்தில்‌ அனுப்பப்பட்டும்‌ இருக்கிற நான்‌ என்னைத்‌ 
தேவனுடைய குமாரன்‌ என்று சொன்னதினாலே தேவதூஷணஞ்சொன்னாய்‌ என்று நீங்கள்‌ 
சொல்லலாமா? (யோவான்‌ 10:30,33-36) 


அவர்களெல்லாரும்‌ ஒன்றாயிருக்கவும்‌, பிதாவே, நீர்‌ என்னை அனுப்பினதை உலகம்‌ 
விசுவாசிக்கிறதற்காக, நர்‌ என்னிலேயும்‌ நாண்‌ உம்மிலேயும்‌ இருக்கிறதுபோல 
அவர்களெல்லாரும்‌ நம்மில்‌ ஒன்றாயிருக்கவும்‌ வேண்டிக்கொள்ளுகிறேன்‌. 


நாம்‌ ஒன்றாயிருக்கிறதுபோல அவர்களும்‌ ஒன்றாயிருக்கும்படி, நீர்‌ எனக்குத்தந்த மகிமையை 
நான்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்தேன்‌. (யோவான்‌ 17:21,22) 


அதற்கு இயேசு: பிலிப்புவே, இவ்வளவுகாலம்‌ நான்‌ உங்களுடனேகூட இருந்தும்‌ நீ என்னை 
அறியவில்லையா? என்னைக்‌ கண்டவன்‌ பிதாவைக்‌ கண்டான்‌; அப்படியிருக்க, பிதாவை 
எங்களுக்குக்‌ காண்பியும்‌ என்று நீ எப்படிச்‌ சொல்லுகிறாய்‌? (யோவான்‌ 14:9) 


அப்பொழுது இயேசு: சுத்தமானவர்கள்‌ பத்துப்பேர்‌ அல்லவா, மற்ற ஒன்பதுபேர்‌ எங்கே? 


தேவனை மகிமைப்படுத்துக்றதற்கு, இந்த அந்நியனே ஒழிய  மற்றொருவனும்‌ 
திரும்பிவரக்காணோமே என்று சொல்லி, (லூக்கா 17:17,18) 


3.4. தேவதூதன்‌ இ8யசுவவக்குறித்து சாட்சி கொடுத்தான்‌. 
தேவதூதன்‌ அவளை நோக்கி: மரியாளே, பயப்படாதே; நீ தேவனிடத்தில்‌ கிருபைபெற்றாய்‌. 


இதோ, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப்‌ பெறுவாய்‌, அவருக்கு இயேசு என்று 
பேரிடுவாயாக. 


அவர்‌ பெரியவராயிருப்பார்‌, உன்னதமானவருடைய குமாரன்‌ என்னப்படுவார்‌; கர்த்தராகிய 
தேவன்‌ அவருடைய பிதாவாகிய தாவீதின்‌ சிங்காசனத்தை அவருக்குக்‌ கொடுப்பார்‌. 

அவர்‌ யாக்கோபின்‌ குடும்பத்தாரை என்றென்றைக்கும்‌ அரசாளுவார்‌; அவருடைய 
ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான்‌. 

தேவதூதன்‌ அவளுக்குப்‌ பிரதியுத்தரமாக: பரிசுத்தஆவி உன்மேல்‌ வரும்‌; 
உன்னதமானவருடைய பலம்‌ உன்மேல்‌ நிழலிடும்‌; ஆதலால்‌ உன்னிடத்தில்‌ பிறக்கும்‌ 
பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன்‌ என்னப்படும்‌. (லூக்கா 1:30-33,35) 


அவன்‌ இப்படிச்‌ சிந்தித்துக்கொண்டிருக்கையில்‌, கர்த்தருடைய தூதன்‌ சொப்பனத்தில்‌ 
அவனுக்குக்‌ காணப்பட்டு: தாவீதின்‌ குமாரனாகிய யோசேப்பே, உன்‌ மனவைியாகிய 


மரியாளைச்‌ சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில்‌ உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த 
ஆவியினால்‌ உண்டானது. 


அவள்‌ ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌. அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக; ஏனெனில்‌ 
அவர்‌ தமது ஜனங்களின்‌ பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார்‌ என்றான்‌. (மத்‌ 1:20,21) 


3.5. பிசாசுகளும்‌ இயேசுவை தவன்‌ என்று அங்கீகரிக்கின்றன. 


அவள்‌ பவுலையும்‌ எங்களையும்‌ பின்தொடர்ந்து வந்து: இந்த மனுசர்‌ உன்னதமான 
தேவனுடைய ஊழியக்காரர்‌, இரட்சிப்பின்‌ வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள்‌ என்று 
சத்தமிட்டாள்‌. (அப்‌ 16:17) 

பிரதான ஆசாரினாகிய ஸ்கேவா என்னும்‌ ஓர்‌ யூதனுடைய குமாரர்‌ ஏழுபேர்‌ இப்படிச்‌ 
செய்தார்கள்‌. 

பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி: இயேசுவை அறிவேன்‌, பவுலையும்‌ அறிவேன்‌, நீங்கள்‌ 
யார்‌ என்று சொல்லி, (அப்‌ 19:14,15) 


அவர்களுடைய ஜெபஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன்‌ இருந்தான்‌. 

அவன்‌: ஐயோ! நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும்‌ உமக்கும்‌ என்ன? எங்களைக்‌ 
கெடுக்கவா வந்தீர்‌? உம்மை இன்னார்‌ என்று அறிவேன்‌, நர்‌ தேவனுடைய பரிசுத்தர்‌ என்று 
சத்தமிட்டான்‌. (மாற்கு 1:23,24) 


4. இ£யசு யோசேப்பின்‌ குமாரறுமல்ல மரியாளின்‌ குமாரறுமல்ல. 


அதற்கு அவர்‌: நீங்கள்‌ ஏன்‌ என்னைத்‌ தேடினீர்கள்‌? என்‌ பிதாவுக்கடுத்தவைகளில்‌ நான்‌ 
இருக்கவேணடியதென்று அறியீர்களா என்றார்‌. (லூக்கா 2:49) 
பிதாவினால்‌ பரிசுத்தமாக்கப்பட்டும்‌, உலகத்தில்‌ அனுப்பப்பட்டும்‌ இருக்கிற நான்‌ என்னைத்‌ 
தேவனுடைய குமாரன்‌ என்று சொன்னதினாலே தேவதூஷணஞ்சொன்னாய்‌ என்று நீங்கள்‌ 
சொல்லலாமா? (யோவான்‌ 10:36) 
அதற்கு அவர்களெல்லாரும்‌: அப்படியானால்‌, நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள்‌. 
அதற்கு அவர்‌: தங்கள்‌ சொல்லுகிறபடியே நான்‌ அவர்தான்‌ என்றார்‌. (லூக்கா 22:70) 
இயேசு தேவனுடைய குமாரனாகிய கீறிஸ்து என்று நீங்கள்‌ விசுவாசிக்கும்படியாகவும்‌, 
விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்தியஜீவனை அடையும்படியாகவும்‌, இவைகள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. (யோவான்‌ 20:31) 
அன்றியும்‌, நாம்‌ சத்தியமுள்ளவரை அறிந்துகொள்வதற்குத்‌ தேவனுடைய குமாரன்‌ வந்து 
நமக்குப்‌ புத்தியைத்‌ தநதிருக்கிறாரென்றும்‌ அறிவோம்‌; அவருடைய குமாரனாகிய இயேசு 
கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும்‌ இருக்கிறோம்‌; இவரே மெய்யான தேவனும்‌ 
நித்தியஜீவனுமாயிருக்கிறார்‌. (1 யோவான்‌ 5:20) 
பிலிப்பு நாத்தான்வேலைக்‌ கண்டு: நியாயப்பிரமாணத்திலே மோசேயும்‌ தீர்க்கதரிசிகளும்‌ 
எழுதியிருக்கிறவரைக்‌ கண்டோம்‌; அவர்‌ யோசேப்பின்‌ குமாரனும்‌ நாசரேத்தூரானுமாலிய 
இயேசுவே என்றான்‌. 
அதற்கு நாத்தான்‌ வேல்‌: ரபீ; நீர்‌ தேவனுடைய குமாரன்‌, நீர்‌ இஸ்ரவேலின்‌ ராஜா என்றான்‌. 
(யோவான்‌ 1:45,49). 

குறிப்பு - வெளிப்பாட்டின்‌ அறிவைப்பெற்றவன்‌ இயேசுவை தேவனுடைய குமாரன்‌ 
என்கிறான்‌ வெளிப்பாட்டின்‌ அறிவைப்‌ பெறாதவன்‌ யோசேப்பின்‌ குமாரனும்‌ 
நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்கறான்‌. 


5. இயேசு பரத்திலிருந்து இறங்கினவர்‌. 

அவர்‌ அவர்களை நோக்கி: நங்கள்‌ தாழ்விலிருந்துஸ்டானவர்கள்‌, நான்‌ 
உயர்விலிருந்துண்டானவன்‌; நீங்கள்‌ இந்த உலகத்திலிருந்துண்டானவர்கள்‌, நான்‌ இந்த 
உலகத்திவிருந்துணடானவனலலை. (யோவான்‌ 8:23) 

வானத்திவிருந்தறஙகி, உலகத்துக்கு ஜீவனைக்‌ கொடுக்கிற அப்பமே தேவன்‌ அருளிய அப்பம்‌ 
என்றார்‌. (யோவான்‌ 6:33) 

பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில்‌ வந்தார்‌ என்கிற வார்த்தை உண்மையும்‌ 
எல்லா அங்கிகரிப்புக்கும்‌ பாத்திரமுமானது; அவர்களில்‌ பிரதான பாவி நான்‌. (1 தீமோ 
1:15) 


6. இயேசு கிறிஸ்து மாம்சமான வார்த்தை. 


ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை 
தேவனாயிருந்தது. 
அந்த வார்த்தை மாம்சமாகி, கிருபையினாலும்‌ சத்தியத்தினாலும்‌ நிறைந்தவராய்‌, நமக்குள்ளை 
வாசம்பணர்ணினார்‌; அவருடைய மகிமையைக்‌ கண்டோம்‌; அது பிதாவுக்கு 
ஒரேபேறானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. (யோவான்‌ 1:1,14) 
இரத்தத்தில்‌ தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தைத்‌ தரித்திருந்தார்‌; அவருடைய நாமம்‌ தேவனுடைய 
வார்த்தை என்பதே. (வெளி 19:13) 
பரலோகத்தில்‌ சாட்சியிடுகிறவர்கள்‌ மூவர்‌, பிதா, வார்த்தை, பரிசுத்தஆவி என்பவர்களே, 
இம்மூவரும்‌ ஒன்றாயிருக்கிறார்கள்‌; (1யோவான்‌ 5:7) 
இன்னும்‌ கொஞ்சக்காலத்திலே உலகம்‌ என்னைக்‌ காணாது, நீங்களேோ என்னைக்‌ 
காணபீர்கள்‌; நான்‌ பிழைக்கிறபடியினால்‌ நீங்கள்‌ பிழைப்பீர்கள்‌. (யோவான்‌ 14:19) 
அந்த ஜீவன்‌ வெளிப்பட்டது; பிதாவினிடத்திலிருந்ததும்‌, எங்களுக்கு வெளிப்பட்டதுமான 
நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள்‌ கண்டு, அதைக்‌ குறித்துச்‌ சாட்கிகொடுத்து, 
அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்‌. (1யோவான்‌ 1:2) 
அப்பொழுது நான்‌. இதோ, வருகிறேன்‌, புஸ்தகச்சுருளில்‌ என்னைக்‌ குறித்து எழுதியிருக்கறது; 
என்‌ தேவனே, உமக்குப்‌ பிரியமானகைச்‌ செய்ய விரும்புகிறேன்‌; உமது 
நியாயப்பிரமாணம்‌ என்‌ உள்ளத்திற்குள்‌ இருக்கிறது என்று சொன்னேன்‌. 
(சங்‌ 40:7,8,எபி 10:6,7) 

குறிப்பு :- ஆதியிலே அவர்‌ ஜுவவார்த்தையாக இருந்தார்‌.ஜளியாகவோ அல்லது 
எழுதப்பட்ட எழுத்தாகவோ அல்ல. கிறிஸ்து தம்முடைய மனு அவதாரத்திற்கு முன்‌ 
பிதாவாகிய தேவனுடன்‌ நித்திய வார்த்தையாக இருந்தார்‌. 


7. வதம்‌ எழுதப்பட்ட துவனுடைய வார்த்தை, அவரோ ஏூவணுள்ள 8தவனுடைய வார்த்தை. 
அப்பொழுது கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: நீ மலையின்மேல்‌ என்னிடத்திற்கு ஏறிவந்து, 
அங்கே இரு; நான்‌ உனக்குக்‌ கற்பலகைகளையும்‌, நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு, நரன்‌ 
எழுதின நியாயப்பிரமாணத்தையும்‌ கற்பனைகளையும்‌ கொடுப்பேன்‌ என்றார்‌. (யாத்‌ 24:12) 
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும்‌ வல்லமையும்‌ உள்ளதாயும்‌, இருபுறமும்‌ கருக்குள்ள 
எந்தப்‌ பட்டயத்திலும்‌ கருக்கானதாயும்‌, ஆத்துமாவையும்‌ ஆவியையும்‌, கணுக்களையும்‌ 


ஊனையும்‌ பிரிக்கத்தக்கதாக உருவக்‌ குத்துகிறதாயும்‌, இருதயத்தின்‌ நினைவுகளையும்‌ 
யோசனைகளையும்‌ வகையறுக்கிறதாயும்‌ இருக்கிறது. (எபி 4:12) 
வேதவாக்கியங்களெல்லாம்‌ கேவ ஆவியினால்‌ அருளப்பட்டிருக்கிறது; தேவனுடைய மனுஷன்‌ 
தேறினவனாகவும்‌, எந்த நற்கிரியையுஞ்‌ செய்யத்‌ தகுதியுள்ளவனாகவும்‌ இருக்கும்படியாக, 
அவைகள்‌ உபதேசத்துக்கும்‌, கடிந்துகொள்ளுதலுக்கும்‌, சீர்திருத்தலுக்கும்‌, நீதியைப்‌ 
படிப்பிக்குதலுக்கும்‌ பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. (2 தீமோ 3:16,17) 
அதற்கு இயேசு: பிலிப்புவே, இவ்வளவுகாலம்‌ நான்‌ உங்களுடனேகூட இருந்தும்‌ நீ என்னை 
அறியவில்லையா? என்னைக்‌ கண்டவன்‌ பிதாவைக்‌ கண்டான்‌; அப்படியிருக்க, பிதாவை 
எங்களுக்குக்‌ காண்பியும்‌ என்று நீ எப்படிச்‌ சொல்லுகிறாய்‌? 
இன்னும்‌ கொஞ்சக்காலத்திலே உலகம்‌ என்னைக்‌ காணாது, நீங்களோ என்னைக்‌ 
காண்பீர்கள்‌; நான்‌ பிழைக்கிறபடியினால்‌ நீங்கள்‌ பிழைப்பீர்கள்‌. 
நான்‌ என்‌ பிதாவிலும்‌, நிங்கள்‌ என்னிலும்‌, நான்‌ உங்களிலும்‌ இருக்கிறதை அந்நாளிலே 
நீங்கள்‌ அறிவீர்கள்‌. (யோவான்‌ 14:9,19,20). 
(பரலோகத்தில்‌ சாட்சியிடுகிறவர்கள்‌ மூவர்‌, பிதா, வார்த்தை, பரிசுத்தஆவி என்பவர்களே, இம்மூவரும்‌ 
ஒண்றாயிருக்கறார்கள்‌; (யோவான்‌ 5:7) 
அன்றியும்‌, தேவபக்திக்குரிய இரகசியமானது யாவரும்‌ ஒப்புக்கொள்ளுகிறபடியே 
மகாமேன்மையுள்ளது. தேவன்‌ மாம்சத்திலே வெளிப்பட்டார்‌, ஆவியிலே நீதியுள்ளவரென்று 
விளங்கப்பட்டார்‌, தேவதூதர்களால்‌ காணப்பட்டார்‌, புறஜாதிகளிடத்தில்‌ பிரசங்கிக்கப்பட்டார்‌, 
உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார்‌, மகிமையிலே ஏறெடுத்துக்கொள்ளப்பட்டார்‌. (1 தீமோ 3:16) 
ஆதிமுதல்‌ இருந்ததும்‌, நாங்கள்‌ கேட்டதும்‌, எங்கள்‌ கண்களினாலே கண்டதும்‌, நாங்கள்‌ 
நோக்கிப்பார்த்ததும்‌, எங்கள்‌ கைகளினாலே மதொட்டதுமாயிருக்கிற ஜீவவார்த்தையைக்குறித்து 
உங்களுக்கு அறிவிக்கிறோம்‌. 
அந்த ஜீவன்‌ வெளிப்பட்டது; பிதாவினிடத்திலிருந்ததும்‌, எங்களுக்கு வெளிப்பட்டதுமான 
நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள்‌ கண்டு, அதைக்‌ குறித்துச்‌ சாட்கிகொடுத்து, 
அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்‌. (1 யோவான்‌ 1:1,2) 
பலியையும்‌ காணிக்கையையும்‌ நீர்‌ விரும்பாமல்‌, என்‌ செவிகளைத்‌ திறந்தீர்‌; சர்வாங்க 
தகனபலியையும்‌ பாவநிவாரணபலியையும்‌ நீர்‌ கேட்கவில்லை. 
அப்பொழுது நான்‌. இதோ, வருகிறேன்‌, புஸ்தகச்சுருளில்‌ என்னைக்‌ குறித்து எழுதியிருக்கிறது; 
என்‌ தேவனே, உமக்குப்‌ பிரியமானகைச்‌ செய்ய விரும்புகிறேன்‌; உமது நியாயப்பிரமாணம்‌ 
என்‌ உளளத்திற்குள்‌ இருக்கிறது என்று சொன்னேன்‌. (சங்‌ 40:6-8) 

குறிப்பு - மாம்சமான இயேசு பரமேறிப்போனபின்‌, உலகம்‌ அவரைக்காண முழயாது 
நம்மால்‌ அவரைக்காண முழயும்‌, ஏனெனில்‌ அவர்‌ வார்த்தையின்‌ வழவில்‌ நம்மோடு 
இருக்கிறார்‌. 


8. கிறிஸ்து மனிதுமானதின்‌ நோக்கங்கள்‌. 
8.1. பிதாவை வெளிப்படுத்த. 
ஆதியிலே தேவன்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. 


பூமியானது ஒழுங்கின்மையும்‌ வெறுமையுமாய்‌ இருந்தது; ஆழத்தின்மேல்‌ இருள்‌ இருந்தது; 
தேவ ஆவியானவர்‌ ஜலத்தின்மேல்‌ அசைவாடிக்கொண்டிருந்தார்‌. 


தேவன்‌ வெளிச்சம்‌ உண்டாகக்கடவது என்றார்‌, வெளிச்சம்‌ உண்டாயிற்று. (ஆதி 1:1-3) 


ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை 
தேவனாயிருந்தது. 


அவர்‌ ஆதியிலே தேவனோடிருந்தார்‌. 


சகலமும்‌ அவர்‌ மூலமாய்‌ உண்டாயிற்று; உண்டானதொன்றும்‌ அவராலேயல்லாமல்‌ 
உண்டாகவில்லை. 


அந்த வார்த்தை மாம்சமாகி, கிருபையினாலும்‌ சத்தியத்தினாலும்‌ நிறைந்தவராய்‌, நமக்குள்ளே 
வாசம்பண்ணினார்‌; அவருடைய மகிமையைக்‌ கண்டோம்‌; அது பிதாவுக்கு 
ஒரேபேறானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. (யோவான்‌ 1:1-3,14) 


அதற்கு இயேசு: பிலிப்புவே, இவ்வளவுகாலம்‌ நான்‌ உங்களுடனேகூட இருந்தும்‌ நீ என்னை 
அறியவில்லையா? என்னைக்‌ கண்டவன்‌ பிதாவைக்‌ கண்டான்‌; அப்படியிருக்க, பிதாவை 
எங்களுக்குக்‌ காண்பியும்‌ என்று நீ எப்படிச்‌ சொல்லுகிறாய்‌? 


நான்‌ பிதாவிலும்‌, பிதா என்னிலும்‌ இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான்‌ 
உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என்‌ சுயமாய்ச்‌ சொல்லவில்லை; எனனீடத்தில்‌ 
வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்தக்‌ கிரியைகளைச்‌ செய்துவருகறார்‌. 


நான்‌ பிதாவிலும்‌ பிதா என்னிலும்‌ இருக்கிறதை நம்புங்கள்‌; அப்படியில்லாவிட்டாலும்‌ என்‌ 
கிரியைகளினிமித்தமாவது என்னை நம்புங்கள்‌. (யோவான்‌ 14:9-11) 

என்‌ பிதாவின்‌ கிரியைகளை நான்‌ செய்யாதிருந்தால்‌, நீங்கள்‌ என்னை 
விசுவாசிக்கவேண்டியதில்லை. 


செய்தேனேயானால்‌, நீங்கள்‌ என்னை விசுவாசியாதிருந்தாலும்‌, பிதா என்னலும்‌ நான்‌ 
அவரிலும்‌ இருக்குறதை நீங்கள்‌ அறிந்து விசுவாசிக்கும்படட அந்தக்‌ கிரியைகளை 
விசுவாசியுங்கள்‌ என்றார்‌.(யோவான்‌ 10:37,38) 


பரலோகத்தில்‌ சாட்சியிடுகிறவர்கள்‌ மூவர்‌, பிதா, வார்த்தை, பரிசுத்தஆவி என்பவர்களே, 
இம்மூவரும்‌ ஒன்றாயிருக்கிறார்கள்‌; (யோவான்‌ 5:7) 

இவர்‌ அவருடைய மகிமையின்‌ பிரகாசமும்‌, அவருடைய தன்மையின்‌ சொருபமுமாயிருந்து, 
சர்வத்தையும்தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய்‌, தம்மாலேதாமே 
நம்முடைய பாவங்களை நீக்கும்‌ சுத்திகரிப்பை உண்டுபண்ணி,  உன்னதத்திலுள்ள 
மகத்துவமானவருடைய வலதுபாரிசத்திலே உட்கார்ந்தார்‌. (எபி 1:3) 


8.2. அவர்‌ தம்மமத்தா£ம பலியாக்கினதினால பாவத்தை தீர்க்க. 


அப்படியிருந்ததானால்‌, உலகமுண்டானது முதற்கொண்டு அவர்‌ அநேகந்தரம்‌ 
பாடுபடவேண்டியதாயிருக்குமே; அப்படியல்ல, அவர்‌ தம்மைத்தாமே பலியிழிகிறதினாலே 
பாவங்களை நக்கும்பொருட்டாக இந்தக்‌ கடைசிக்காலத்தில்‌ ஒரேதரம்‌ வெளிப்பட்டார்‌. 
(எபி 9:26) 

நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதாரபலி அவரே; நம்முடைய பாவங்களை 
மாத்திரம்‌ அல்ல, சர்வலோகத்தின்‌ பாவங்களையும்‌ நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கறார்‌. 
நாம்‌ தேவனிடத்தில்‌ அன்புகூர்ந்ததினால்‌ அல்ல, அவர்‌ நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்து, நம்முடைய 
பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதாரபவியாகத்‌ தம்முடைய குமாரனை 
அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. (1 யோவான்‌ 2:2; 4:10) 

கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தைப்பற்றும்‌ விசுவாசத்தினாலே பலிக்கும்‌ கிருபாதார 
பலியாக அவரையே ஏற்படுத்தினார்‌. (ரோமர்‌ 3:26) 

மறுநாளிலே யோவான்‌ இயேசுவைத்‌ தன்னிடத்தில்‌ வரக்கண்டு: இதோ, உலகத்தின்‌ 
பாவத்தைச்‌ சுமந்துதர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. (யோவான்‌ 1:29) 


8.3. பிசாசின்‌ கிரியயகயள நிர்முலமாக்க. 


பாவஞ்செய்கிறவன்‌  பிசாசினாலுண்டாயிருக்கிறான்‌; ஏனெனில்‌ பிசாசானவன்‌ ஆதிமுதல்‌ 
பாவஞ்செய்கிறான்‌; பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்பழக்கே தேவனுடைய குமாரன்‌ 
வெளிப்பட்டார்‌. (1 யோவான்‌ 3:8) 

நசரேயனாகிய இயேசுவைத்‌ தேவன்‌ பரிசுத்தஆவியினாலும்‌ வல்லமையினாலும்‌ 
அபிஷேகம்பண்ணினார்‌; தேவன்‌ அவருடனேகூட இருந்தபடியினாலே அவர்‌ 
நன்மைசெய்கிறவராயும்‌ பிசாசின்‌ வல்லமையில்‌ அகப்பட்ட யாவரையும்‌ குணமாக்குகிறவராயும்‌ 
சுற்றித்திரிந்தார்‌. (அப்‌ 10:38) 


8.4. இயசு கிறிஸ்து மீட்ரும்படியாக வந்தார்‌. 


இழந்துபோனதைத்‌ தேடவும்‌ இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன்‌ வந்திருக்கிறார்‌ என்றார்‌. 
(லூக்கா 19:10) 

மனுஷகுமாரன்‌ மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, இரட்சிக்கிறதற்கே வந்தார்‌ 
என்றார்‌. அதன்பின்பு அவர்கள்‌ வேறொரு கிராமத்துக்குப்‌ போனார்கள்‌. (லூக்கா 9:56) 
நீதிமான்களையல்ல, பரவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்கவுந்தேன்‌ என்றார்‌.(லூ.5:32) 
திருடன்‌ திருடவும்‌ கொல்லவும்‌ அழிக்கவும்‌ வருகிறானேயன்றி வேறொன்றுக்கும்‌ வரான்‌. 
நானோ அவைகளுக்கு ஜீவன்‌ உ்டயிருக்கவும்‌, அது பரிபூரணப்படவும்‌ வந்தேன்‌. 

என்‌ பிதாவின்‌ கிரியைகளை நான்‌ செய்யாதிருந்தால்‌, நீங்கள்‌ என்னை 
விசுவாசிக்கவேண்டியதில்லை. (யோவான்‌ 10:10,37) 

பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில்‌ வந்தார்‌ என்கிற வார்த்தை உண்மையும்‌ 
எல்லா அங்கிகரிப்புக்கும்‌ பாத்திரமுமானது; அவர்களில்‌ பிரதான பாவி நான்‌. (1 தீமோ 
1:15) 


8.5. இ£யசு சந்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தார்‌. 


அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி: அப்படியானால்‌ நீ ராஜாவோ என்றான்‌. இயேசு 
பிரதியுத்தரமாக: நீர்‌ சொல்லுகிறபடி நான்‌ ராஜாதான்‌; சத்தியத்தைக்குறித்துச்‌ சாட்சிகொடுக்க 
நான்‌ பிறந்தேன்‌, இதற்காகவே இந்த உலகத்தில்‌ வந்தேன்‌: சத்தியவான்‌ எவனும்‌ என்‌ சத்தம்‌ 
கேட்கிறான்‌ என்றார்‌. (யோவான்‌ 18:37) 

தேவனிடத்தில்‌ கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்குச்‌ சொன்ன மனுஷனாகிய என்னைக்‌ 
கொல்லத்‌ தேடுகீறீர்கள்‌, ஆபிரகாம்‌ இப்படிச்‌ செய்யவில்லையே. 

நான்‌ உங்களுக்குச்‌ சத்தியத்தைச்‌ சொல்லுகிற பழ.யினாலே நிங்கள்‌ என்னை 
விசுவாசிக்கிறதில்லை. 

என்னிடத்தில்‌ பாவம்‌ உண்டென்று உங்களில்‌ யார்‌ என்னைக்‌ குற்றப்படூத்தக்கூடும்‌? நான்‌ 
சத்தியத்தைச்‌ சொல்லியிருக்க, நீங்கள்‌ ஏன்‌ என்னை விசுவாசிக்கிறதில்லை. (யோவான்‌ 
8:40,45,46) 


8.1. இயசு கிறிஸ்துவே அந்தக்கல்‌. 


9.1. (1) இயசுகிறிஸ்து பர்ட்சிக்கப்பட்டதும்‌ விரல8யறப்பெற்றதும்‌ திட அஸ்திபாரமுள்ளது மான மூலலக்கல்லாய்‌ 
இருக்கிறார்‌. 


ஆதலால்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறதாவது: இதோ, அஸ்திபாரமாக ஒரு கல்லை 
நான்‌ சீயோனிலே வைக்கிறேன்‌; அது பரீட்சிக்கப்பட்டதும்‌, விலையேறப்பெற்றதும்‌, துட 
அஸ்திபாரமுள்ளதுமான மூலைக்கல்லரயிருக்கும்‌, விசுவாசிக்கிறவன்‌ பதறான்‌. (ஏசாயா 28:16) 


9.1. (2) இ£யசுகிறிஸ்து தாமே ஓலைக்கல்லாயிருக்கிறார்‌. 


அப்போஸ்தலர்‌ தீர்க்கதரிசிகள்‌ என்பவர்களுடைய  அஸ்திபாரத்தின்மேல்‌ கட்டப்பட்டவர்‌ 
களுமாயிருக்கிறீர்கள்‌; அதற்கு இயேசுகிறிஸ்து தாமே முலைக்கல்லாயிீருக்கறார்‌. (எபே 2:20) 


9.1.(3) £யசுகிறிஸ்து தெரிந்துகொள்ளப்பட்டதும்‌ விமல£யறப்‌பெற்றதுமாயிருக்கிற பிரதான ஹுலைக்‌ கல்லாய்‌ 
இருக்கிறார்‌. 

அந்தப்படியே: இதோ, தெரிந்துகொள்ளப்பட்டதும்‌ விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற 
முலைக்கல்லை சீயோனில்‌ வைக்கிறேன்‌; அதின்மேல்‌ விசுவாசமாயிருக்கிறவன்‌ 
வெட்கப்படூவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. (1 பேது 2:6) 


9.1. (4) மனுஷரால்‌ தள்ளப்பட்டதும்‌, துவனால்‌ தெரிந்து கொள்ளப்பட்டதுமான கல்‌. 


மனுஷரால்‌ தள்ளப்பட்டதாயினும்‌, தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டதும்‌ 
விலையேற்ப்பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கலலாலிய அவரிடத்தில்‌ சேர்ந்தவர்களாகிய 
நீங்களும்‌, 

ஆகையால்‌ விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது; 
கீழ்ப்படியாமலிருக்கிறவர்களுக்கோ வீட்டைக்‌ கட்டுகவர்களால்‌ தள்ளப்பட்ட பிரதான 
மூலைக்கல்லாகிய அந்தக்கல்‌ இடறுதற்கேதுவான கல்லும்‌ விழுதற்கேதுவான 
கன்மலையுமாயிற்று; (1 பேது 2:4,7) 

வீட்கட்டுகறவர்கள்‌ ஆகாதென்று தள்ளின கல்லே, மூலைக்குத்‌ தலைக்கல்லாயிற்று. (சங்‌ 
118:22) 

கனிகாலம்‌ சமீபித்தபோது, அதின்‌ கனிகளை வாங்கிக்கொண்டூவரும்படி தன்‌ ஊழியக்காரரைத்‌ 
தோட்டக்காரரிடத்தில்‌ அனுப்பினான்‌. 

தோட்டக்காரர்‌ அந்த ஊழியக்காரரைப்பிடித்து, ஒருவனை அடித்து, ஒருவனைக்‌ 
கொலைசெய்து, ஒருவனைக்‌ கல்லெறிந்து கொன்றார்கள்‌. 

பின்னும்‌ அவன்‌ முந்தினவர்களிலும்‌ அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான்‌; 
அவர்களையும்‌ அப்படியே செய்தார்கள்‌. 

கடைசியிலே அவன்‌: என்‌ குமாரனுக்கு அஞ்சுவார்கள்‌ என்று சொல்லி, தன்‌ குமாரனை 
அவர்களிடத்தில்‌ அனுப்பினான்‌. 

தோட்டக்காரர்‌ குமாரனைக்‌ கண்டபோது: இவன்‌ சுதந்தரவாளி; இவனைக்‌ கொன்று, இவன்‌ 
சுதந்தரத்தைக்‌ கட்டிக்கொள்வோம்‌ வாருங்கள்‌ என்று ஒருவரோடொருவர்‌ சொல்லிக்கொண்டு; 
அவனைப்‌ பிடித்துத்‌ திராட்சத்தோட்டத்திற்குப்‌ புறம்பே தள்ளிக்‌ கொலைசெய்தார்கள்‌. 

இயேசு அவர்களை நோக்கி: வீடி கட்டுகிறவர்கள்‌ ஆகாதென்று தள்ளினகல்லே மூலைக்குத 
தலைக்கலலாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு 
ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள்‌ வேதத்தில்‌ ஒருக்காலும்‌ வாசிக்கவில்லையா? 
(மத்‌ 21:34-39,42) 

வீட்கட்டுகறவர்களாகிய உங்களால்‌ அற்பமாய்‌. எண்ணப்பட்ட அவரே மூலைக்குத்‌ 
தலைக்கல்லானவர்‌. (அப்‌ 4:11) 


10 


அப்போஸ்தலர்‌ தீர்கதரிசிகள்‌ என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின்மேல்‌ 
கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள்‌; அதற்கு இயேசுகறிஸ்து தாமே முலைக்கலலாயிருக்கீறார்‌; 
(எபே 2:20) 


குறிப்பு - கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ இயேசு கிறிஸ்துவை முலைக்கல்லாகவும்‌ 
அஸ்திபாரமாகவும்‌ கொண்டு சபையாகிய வீட்டைக்‌ கட்டுகிறவா்கள்‌. 


9.2. இ£யசு கிறிஸ்துவே ஆவிக்குரிய வாழ்வின்‌ அஸ்திபாரக்கல்‌. 


ஆதலால்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறதாவது: இதோ, அஸ்திபாரமாக ஒரு கல்லை 
நான்‌ சீயோனிலே வைக்கிறேன்‌; அது பரீட்சிக்கப்பட்டதும்‌, விலையேறப்பெற்றதும்‌, துட 
அஸ்திபாரமுள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும்‌, விசுவாசிக்கிறவன்‌ பதறான்‌. (ஏசாயா 28:16) 


போட ப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல்‌ வேறெ 
அஸ்திபாரத்தைப்‌ போட ஒருவனாலும்‌ கூடாது. (1 கொரி 3:11) 


ஆகிலும்‌ தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம்‌ நிலைத்திருக்கறது; கர்த்தர்‌ 
தம்முடையவர்களை அறிவாரென்பதும்‌, கிறிஸ்துவின்‌ நாமத்தைச்‌ சொல்லுகிற எவனும்‌ 
அநியாயத்தைவிட்டு விலகக்கடவனென்பதும்‌, அதற்கு முத்திரையாயிருக்கிறது. (2 தீமோ 2:19) 


குறிப்பு :- தேவனால்‌ போடப்பட்டிருக்கிற திட அஸ்திபாரதக்தின்‌ மேல்தான்‌ கிறிஸ்தவ 
வாழ்வை நாம்‌ கட்ட வேண்டும்‌. புதிய அஸ்திரத்தை ஒருவனாலும்‌ போட முழயாது. 
அதுதான்‌ உறுதியான அஸ்திபாரம்‌. 


9.3. கிறிஸ்து வல்லமையான 6மற்கொள்ளுகிற கல்‌. 


நீர்‌ பார்த்துக்கொண்டிருக்கும்போதே, கைகளால்‌ பெயர்க்கப்படாத ஓரு கல்‌ பெயர்ந்து 
உருண்டுவுந்தது; அது அந்தச்‌ சிலையை இரும்பும்‌ களிமண்ணுமாகிய அதின்‌ பாதங்களில்‌ 
மோதி, அவைகளை நொறுக்கிப்போட்டது. (தானி 2:34) 


9.4. கிறிஸ்து ஏூவனுள்ள கல்‌. 
மனுஷரால்‌ தள்ளப்பட்டதாயினும்‌, தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டதும்‌ 


விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில்‌ சேர்ந்தவர்களாகிய 
நீங்களும்‌, (1 பேதுரு 2:4) 


குறிப்பு - தேவனால்‌ போடப்பட்ட திடமான அஸ்திபாரத்தையன்றி வேறோரு புது அஸ்தி 
பாரத்தை ஒருவனாலும்‌ போட முழயாது. 


எல்லாரும்‌ ஒரே ஞானபானத்தைக்‌ குடித்தார்கள்‌. எப்படியெனில்‌, அவர்களோடேகூடச்‌ சென்ற 
ஞானக்கன்மலையின்‌ தண்ணீரைக்‌ குழத்தார்கள்‌; அந்தக்‌ கன்மலை அறிஸ்துவே. 
(1கொரி 10:4) 


10.2. ிஐறிப்பித்த கன்மலை 


உன்னை இஜெறிப்பித்த கன்மலையை நீ நினையாமற்போனாய்‌; உன்னைப்‌ பெற்ற தேவனை 
மறந்தாய்‌. (உபா 32:18) 


11 


10.3. இரட்சிப்பின்‌ கன்மலை 


யெஷுரன்‌ கொழுத்துப்போய்‌ உதைத்தான்‌; கொழுத்து, ஸ்தூலித்து, நிணம்‌ துன்னினபோது, 
தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு, தன்‌ ரட்சிப்பின்‌ கன்மலையை அசட்டை பண்ணினான்‌. 
(உபா 32:15) 

கர்த்தர்‌ ஜீவனுள்ளவர்‌; என்‌ கன்மலையானவார்‌; ஸ்தோத்தரிக்கப்படுவாராக; என்‌ இரட்சிப்பின்‌ 
கன்மலையாகிய தேவன்‌ உயர்ந்திருப்பாராக. (2 சாமு 22:47) 

நீதியைப்‌ பின்பற்றி, கர்த்தரைத்‌ தேடுகிற நீங்கள்‌ எனக்குச்‌ செவி கொடுங்கள்‌; நீங்கள்‌ வெட்டி 
எடுக்கப்பட்ட கன்மலையையும்‌, நீங்கள்‌ தோண்டி எடுக்கப்பட்ட துரவின்‌ குழியையும்‌ 
நோக்கிப்பாருங்கள்‌. (ஏசாயா 51:1) 

தேவன்‌ தங்கள்‌ கன்மலையென்றும்‌, உன்னதமான தேவன்‌ தங்கள்‌ மீட்பர்‌ என்றும்‌, 
நினைவுகூர்ந்தார்கள்‌. (சங்‌ 78:35) 


10.4. ஆசீர்வாதத்திள்‌ கன்மலை. 


என்‌ பாதங்களை நான்‌ நெய்யினால்‌ கழுவினேன்‌; கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய்‌ 
நதிபோல ஓழவந்தது; அந்தச்‌ செல்வநாட்களின்‌ சீர்‌ இப்போதிருந்தால்‌ நலமாயிருக்கும்‌. (யோபு 
29:6) 


பூமியிலுள்ள உயர்ந்த ஸ்தானங்களின்மேல்‌ அவனை ஏறிவரப்பண்ணினார்‌; வயலில்‌ விளையும்‌ 
பலனை அவனுக்குப்‌ புசிக்கக்‌ கொடுத்தார்‌, கண்மலையிலுள்ள தேனையும்‌, கற்பாறையிலிருந்து 
வழயும்‌ எண்ணெயையும்‌ அவன்‌ உண்ணும்படி செய்தார்‌. (உபா 32:13) 


இதோ, இடறுதற்கான கல்லையும்‌, தவறுதற்கான கன்மலையையும்‌, சீயோனில்‌ வைக்கிறேன்‌; 
அவரிடத்தில்‌  விசுவாசமாயிருப்பவன்‌ எவனோ அவன்‌  வெட்கப்படுவதில்லை என்று 
எழுதியிருக்கிறபடியாயிற்று. (ரோமர்‌ 9:33) 

ஆகையால்‌ விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது; 
கீழ்ப்படியாமலிருக்கிறவர்களுக்கோ வீட்டைக்‌ கட்டூகிறவர்களால்‌ தள்ளப்பட்ட பிரதான 
மூலைக்கல்லாகிய அந்தக்‌ கல்‌ இடறுதற்கேதுவான கல்லும்‌ விழுதற்கேதுவான 
கன்மலையுமாயிற்று; (1 பேது 2:7) 

அவர்‌ உங்களுக்குப்‌ பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார்‌; ஆகிலும்‌ இஸ்ரவேலின்‌ இரண்டு 
கோத்திரத்துக்கும்‌ தடுக்கலின்‌ கல்லும்‌, இடறுதலின்‌ கன்மலையும்‌, எருசலேமின்‌ குடிகளுக்குச்‌ 
சுருக்கும்‌ கண்ணியுமாயிருப்பார்‌. (ஏசாயா 8:14) 

10.6. உறறவிடமாகிய கள்ம௱றலை. 


கர்த்தரை என்றென்றைக்கும்‌ நம்புங்கள்‌; கர்த்தராகிய யேகோவா நித்திய 
கன்மலையாயிருக்கறார்‌. (ஏசா 26:4) 

கர்த்தரைப்போலப்‌ பரிசுத்தமுள்ளவர்‌ இல்லை; உம்மையல்லாமல்‌ வேறொருவரும்‌ இல்லை; 
எஙகள்‌ தேவனைப்போல ஒரு கன்மலையும்‌ இல்லை. (1 சாமு 2:2) 

கர்த்தரை அல்லாமல்‌ தேவன்‌ யார்‌? நம்முடைய தேவனையன்றி கன்மலையும்‌ யார்‌? 
(2 சாமு 22:32) 

கர்த்தர்‌ என்‌ கன்மலையும்‌, என்‌ கோட்டையும்‌, என்‌ இரட்சகரும்‌, என்‌ தேவனும்‌, நான்‌ 
நம்பியிருக்கிற என்‌ துருகமும்‌, என்‌ கேடகமும்‌, என்‌ இரட்சணியக்‌ கொம்பும்‌, என்‌ உயர்ந்த 
அடைக்கலமுமாயிருக்கிறார்‌. (சங்‌ 18:2) 


12 


அவர்‌ காற்றுக்கு ஒதுக்காகவும்‌, பெருவெள்ளத்துக்குப்‌ புகலிடமாகவும்‌, வறண்ட நிலத்துக்கு 
நீர்க்கால்களாகவும்‌, விடாய்த்த பூமிக்குப்‌ பெருங்கன்மலையின்‌ நிழலாகவும்‌ இருப்பார்‌. (ஏசாயா 
32:2) 

என்‌ கன்மலையும்‌ என்‌ கோட்டையும்‌ நீரே: உமது நாமத்தினிமித்தம்‌ எனக்கு வழிகாட்டி, 
என்னை நடத்தியருளும்‌. (சங்‌ 31:3) 


10.7. கட்டப்பட 8வள்டிய கன்மலை. 


ஆகையால்‌, நான்‌ சொல்லிய இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டு. இவைகளின்படி செய்கிறவன்‌ 
எவனோ, அவனைக்‌ கன்மலையின்மேல்‌ தன்‌ வீட்டைக்‌ கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு 
ஒப்பிடவேன்‌. 

பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம்‌ வந்து, காற்று அடித்து, அந்த வீட்டின்மேல்‌ மோதியும்‌, 
அது விழவில்லை; ஏன்னென்றால்‌, அது கன்மலையின்மேல்‌ அஸ்திபாரம்‌ போடப்பட்டிருந்தது. 
(மத்‌ 7:24,25) 

ஆழமாய்த்‌ தோண்டி, கற்பாறையின்மேல்‌ அஸ்திபாரம்போட்டு, வீடுகட்டுகிற மனுஷனுக்கு 
ஒப்பாயிருக்கிறான்‌; பெருவெள்ளம்‌ வந்து, நீரோட்டம்‌ அந்த வீட்டின்மேல்‌ மோதியும்‌, அதை 
அசைக்கக்‌  கூடாமற்போயிற்று; ஏனென்றால்‌ அது கன்மலையின்மேல்‌ அஸ்திபாரம்‌ 
போடப்பட்டிருந்தது. (லூக்கா 6:48) 

சத்துவமற்ற  ஜெந்துவாயிருந்தும்‌, தங்கள்‌ வீட்டைக்‌ கன்மலையிலே தோண்டிவைக்கும்‌ 
குழிமுசல்களும்‌, (நீதி 30:26) 

அப்போஸ்தலர்‌ தீர்கதரிசிகள்‌ என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின்மேல்‌ 
கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள்‌; அதற்கு இயேசுகிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார்‌; 
அவர்மேல்‌ மாளிகை முழுவதும்‌ இசைவாய்‌ இணைக்கப்பட்டு, கர்த்தருக்குள்‌ பரிசுத்த 
ஆலயமாக எழும்புகிறது; 

அவர்மேல்‌ நிங்களும்‌ ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாகக்‌ 
கூட்டிக்கட்டப்பட்டுவராகிறிர்கள்‌. (எபே 2:20-22) 


13 


